( C ) 


தமிழ்நாடு அரசு 


[ Regd.No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ . 2.40 காசு 


2021 


டு 


நே 


தமிழ்நாடு அரசிதழ் 


C 


I 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மையே 


வெல்லும் 


எண் 33 ] 


சென்னை , புதன்கிழமை , ஆகஸ்ட் 18 , 2021 
ஆவணி 2 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 


பகுதி IV- பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2021 ஆம் ஆண்டு 
ஜூன் திங்கள் 29 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது . 


சட்ட எண் 11/2021 . 


தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் தொடர்பான 

சட்டங்களை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் 
இந்தியக் குடியரசின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக. 

பகுதி -1 

முன்னுரை . 
1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் குறுந்தலைப்பு 
( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

பகுதி- II . 
1919 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

2. 1919 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்தின் 414 - B ஆம் 414 - B ஆம் 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் பிரிவிற்கான 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடரானது திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 
IV / 1919 . 


Iv - 2 ( 33 ) ( T - Sup ) -1 


[ 1 ] 


IV - 2 ( 33 ) ( T - Sup ) -1a 


2 


பகுதி- III . 


375 - B ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கான 

திருத்தம் . 
3. 1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 375 - B ஆம் தமிழ்நாடு சட்டம் 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் V / 1920 . 
பதிலாக , “ 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி- IV . 
1971 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
4. 1971 ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்தின் 510 - AAA ஆம் தமிழ்நாடு சட்டம் 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் 15/1971 . 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


510 - AAA ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


பகுதி- V. 


511 - AAA ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

5. 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 511 - AAA ஆம் தமிழ்நாடு சட்டம் 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் 

25/1981 . 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி- VI . 


10 - A ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


10 - A ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


1994 ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

6.1994 ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிச் சட்டத்தின் 10- A ஆம் தமிழ்நாடு சட்டம் 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் 27/1994 . 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி- VII . 
1994 ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

7. 1994 ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிச் சட்டத்தின் 10- A ஆம் தமிழ்நாடு சட்டம் 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி -VIII 
1994 ஆம் ஆண்டு சேலம் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
8. 1994 ஆம் ஆண்டு சேலம் மாநகராட்சிச் சட்டத்தின் 10 - A ஆம் பிரிவில் , தமிழ்நாடு சட்டம் 
" 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 29/1994 . 
" 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


28/1994 . 


10 - A ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


பகுதி- IX . 


9 - A ஆம் 


பிரிவிற்கான 
திருத்தம் . 


2008 ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
9. 2008 ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் பிரிவில் , தமிழ்நாடு சட்டம் 
" 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ' என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , 7/2008 . 
" 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


3 


பகுதி- X. 


தமிழ்நாடு சட்டம் 
8/2008 . 


2008 ஆம் ஆண்டு ஈரோடு மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
10. 2008 ஆம் ஆண்டு ஈரோடு மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் பிரிவில் , 9 - A ஆம் 
" 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பிரிவிற்கான 
“ 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடரானது திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


பகுதி- XI . 


தமிழ்நாடு சட்டம் 
26/2008 . 


2008 ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
11. 2008 ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் பிரிவில் , 9 - A ஆம் 
" 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , பிரிவிற்கான 
" 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி- XII . 
2008 ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

12. 2008 ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் 9 - A ஆம் 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் பிரிவிற்கான 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

27/2008 . 


பகுதி- XIII . 


தமிழ்நாடு சட்டம் 
24/2013 


தமிழ்நாடு சட்டம் 

25/2013 


2013 ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

13. 2013 ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் 9 - A ஆம் 
பிரிவில் , “ 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற சொற்றொடருக்குப் பிரிவிற்கான 
பதிலாக , 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி- XIV . 
2013 ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

14. 2013 ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - A ஆம் 9 - A ஆம் 
பிரிவில் , " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடருக்குப் பிரிவிற்கான 
பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " என்ற சொற்றொடரானது திருத்தம் . 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி -XV . 
2019 ஆம் ஆண்டு ஓசூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
15. 2019 ஆம் ஆண்டு ஓசூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 10 ஆம் பிரிவின் , 10 ஆம் 
( 4 ) ஆம் உட்பிரிவில் " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற பிரிவிற்கான 
சொற்றொடருக்குப் பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை " திருத்தம் . 
என்ற சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

பகுதி- XVI . 


தமிழ்நாடு சட்டம் 

10/2019 . 


தமிழ்நாடு சட்டம் 

11/2019 . 


2019 ஆம் ஆண்டு நாகர்கோயில் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
16. 2019 

2019 ஆம் ஆண்டு நாகர்கோயில் மாநகராட்சிச் சட்டத்தின் 10 ஆம் 
10 ஆம் பிரிவின் ( 4 ) ஆம் உட்பிரிவில் 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் பிரிவிற்கான 
வரை " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் திருத்தம் . 
நாள் வரை ” என்ற சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


לל 


4 


பகுதி- XVII . 


2019 ஆம் ஆண்டு ஆவடி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 


10 ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


17. 2019 ஆம் ஆண்டு ஆவடி மாநகராட்சிச் சட்டத்தின் 10 ஆம் பிரிவின் , தமிழ்நாடு சட்டம் 
( 4 ) ஆம் உட்பிரிவில் " 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை ” என்ற 24/2019 . 
சொற்றொடருக்குப் பதிலாக , “ 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ' 
என்ற சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


12 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிக்குமார் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


க . நரசிம்மன் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


5 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது 2021- ஆம் ஆண்டு 
ஜூன் திங்கள் 29 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது 

பொதுத் 
தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது . 


சட்ட எண் 12/2021 . 


1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தினை மேலும் திருத்தம் 

செய்வதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( இரண்டாம் திருத்தச் ) குறுந்தலைப்பு 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 
சட்டம் 21 / 
1994 . 


2. 1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் 261 - A ஆம் பிரிவில் , 261 - A ஆம் 
" 2021 ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை " எனும் சொற்றொடருக்காக , " 2021 ஆம் பிரிவிற்கான 
ஆண்டு டிசம்பர் 31 ஆம் நாள் வரை ” எனும் சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் திருத்தம் . 
வேண்டும் . 


לל 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிக்குமார் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


க . நரசிம்மன் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


